﻿246. (நபி) மூசாவுக்குப் பின்னர் இஸ்ரவேர்களில் வந்த ஒரு சமுதாயத்தைப் பற்றி (முஹம்மதே!) அறியவில்லையா? அவர்கள் தங்களுடைய நபியிடம் "அல்லாஹ் வின் பாதையில் போரிடுவதற்காக எங்களுக்கு ஓர் ஆட்சியாளரை நியமியுங்கள்" என்று கூறினர். (அதற்கு) அவர் "உங்களுக்குப் போர் கடமையாக்கப்பட்டால், நீங்கள் போர் புரியாமல் இருந்துவிடுவீர்களா?" என்று கேட்டார். (அதற்கு) அவர்கள் "நாங்கள் எங்களுடைய வீடுகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும்விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கும்போது அல்லாஹ் வின் பாதையில் போரிடாமலிருக்க எங்களுக்கு என்ன (வந்தது)?" என்று கூறினர். ஆனால், அவர்களுக்குப் போர் கடமையாக்கப்பட்டபோது அவர்களில் சிலரைத் தவிர மற்றவர்கள் (போர் புரியாமல்) பின்வாங்கிவிட்டனர். அல்லாஹ்  அநியாயக்காரர்களை அறிந்தவன் ஆவான்.
---------------------------------------------------
வஹ் ப் பின் முனப்பிஹ்  (ரஹ் ) அவர்கள் உள்ளிட்ட அறிஞர்கள் கூறுகிறார்கள்: இஸ்ரவேலர்கள், நபி மூசா (அலை) அவர்களின் மறைவுக்குப் பிறகு சிறிது காலம் (அவர்களின் போதனைப்படி) நேர்வழியில் வாழ்ந்துவந்தார்கள்.
பின்னர் (மார்க்கத்தில் இல்லாத) புதிய சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்படுத்தினர். சிலர் சிலைகளையும் வழிபட ஆரம்பித்தனர். இந்நிலையில், அவர்களிடையே இறைத்தூதர்கள் தோன்றி, நன்மை செய்யுமாறு ஏவிக்கொண்டும் தீமையிலிருந்து தடுத்துக்கொண்டும் இருந்தனர்; "தவ்ராத்" வேதத்தின்படி அவர்களை வழிநடத்தியும் வந்தனர்.
ஆனால், இஸ்ரவேலர்கள் (இறைத்தூதர்களுக்குக் கட்டுப்படாமல்) தாங்கள் நினைத்தபடியெல்லாம் செய்தார்கள். இதனால் (கோபமடைந்த) அல்லாஹ் , இஸ்ரவேலர்கள்மீது அவர்களுடைய எதிரிகளின் ஆதிக்கத்தை ஓங்கச் செய்தான். அவர்கள்மீது போர் தொடுத்த எதிரிகள் இஸ்ரவேலர்களைக் கணிசமான அளவில் கொன்று குவித்தார்கள்; பலரைக் கைது செய்தார்கள். அவர்களிடமிருந்து பல ஊர்களைக் கைப்பற்றினார்கள்.
இதற்கு முன்பு இஸ்ரவேலர்களுடன் போரிட்ட எவரும் வெற்றி பெற்றதில்லை. தவ்ராத் வேதமும் பாரம்பரியமிக்க பழமை வாய்ந்த பேழை ஒன்றும் அவர்களிடம் இருந்ததே இதற்குக் காரணம். அந்தப் பேழை மூசா (அலை) அவர்களது காலம்வரை பரம்பரை பரம்பரையாக இஸ்ரவேலர்களிடமே இருந்துவந்தது. அது அவர்களிடம் இருந்த காலம்வரை அவர்கள் வழிதவறாமல் (ஏகத்துவக் கொள்கையின்படி) வாழ்ந்துவந்தார்கள்.
இறுதியில் போர் ஒன்றில் ஓர் அரசன் அந்தப் பேழையையும் தவ்ராத் வேதத்தையும் அவர்களிடமிருந்து பறித்துக்கொண்டான். அவர்களில் சிலரைத் தவிர வேறு யாருமே அதைப் பாதுகாக்க முயற்சி மேற்கொள்ளவில்லை.

ஷம்வீல் அல்லது ஷம்ஊன் 
----------------------------------
பின்னர் நீண்ட காலமாக அவர்களுடைய பரம்பரையில் எந்த இறைத்தூதரும் தோன்றவில்லை. இஸ்ரவேலர்களின் சமூகத்தில் அதுவரை "லாவி" என்ற பரம்பரையில்தான் இறைத்தூதர்கள் தோன்றிவந்தார்கள். அந்தப் பரம்பரையில் ஒரு கர்ப்பிணிப் பெண் மட்டுமே உயிருடன் இருந்தார். அவருடைய கணவரும் கொல்லப்பட்டு இறந்துவிட்டார்.
எனவே, இறைத்தூதராக ஆகக்கூடிய பாக்கியம் பெற்ற ஓர் ஆண் குழந்தையை அல்லாஹ்  அப்பெண்ணுக்கு வழங்கலாம் என்ற நம்பிக்கையில், அந்தப் பெண்ணை ஒரு வீட்டில் பாதுகாப்பாக இஸ்ரவேலர்கள் தங்கவைத்தனர். அப்பெண்ணும் தனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமென்று அல்லாஹ் விடம் பிரார்த்தித்துக்கொண்டேயிருந்தார்.
அல்லாஹ்  அவரது பிரார்த்தனையை ஏற்று அவருக்கு ஓர் ஆண் குழந்தையை வழங்கினான். எனவே, "அல்லாஹ்  என் பிரார்த்தனையை ஏற்றான்" என்ற பொருள் பொதிந்த "ஷம்வீல்" என்ற பெயரை அந்தக் குழந்தைக்கு அப்பெண் சூட்டினார். சிலர், "ஷம்ஊன்" என்பதே அக்குழந்தைக்குச் சூட்டப்பட்ட பெயர் என்கிறார்கள். "ஷம்ஊன்" என்பதற்கும் அதே பொருள்தான்.
பின்னர் இளமைப் பருவத்தை அடைந்த ஷம்வீல் அவர்கள், அந்த மக்களிடையே வளர்ந்தார்கள். அவர்களை நல்ல மனிதராக அல்லாஹ்  உருவாக்கினான். நபித்துவம் வழங்கப்படுவதற்கேற்ற வயதை அவர்கள் அடைந்ததும் (அவர்களை இறைத்தூதராக நியமித்து) அவர்களுக்கு இறைச்செய்தியை (வஹீ) அல்லாஹ்  அருளினான்; இறைவழிக்கு வருமாறும் ஓரிறைக் கொள்கையை ஏற்குமாறும் மக்களுக்கு அழைப்பு விடுக்க அல்லாஹ்  ஆணையிட்டான். அதன்படி, அவர்கள் இஸ்ரவேலர்களிடையே அழைப்புப் பணியை மேற்கொண்டார்கள்.
அப்போது இஸ்ரவேலர்கள், எங்களுக்கு ஓர் ஆட்சியாளரை நியமியுங்கள். அவருடன் சேர்ந்து எதிரிகயோடு நாங்கள் போரிடுவோம் என்று வேண்டினர். அப்போது அவர்களுடைய அரசன் இறந்துவிட்டிருந்தான்.
அப்போது இறைத்தூதர், "அல்லாஹ்  உங்களுக்கு ஓர் ஆட்சியாளரை நியமித்துப் போரைக் கடமையாக்கினால் நீங்கள் போர் புரியாமல் இருந்துவிடக் கூடுமல்லவா? அவருடன் சேர்ந்து போர்புரிவோம் என்ற வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்துவிடுவீர்கயோ!" என்று கேட்டார்கள்.
அதற்கு அவர்கள், "நாங்கள் எங்களுடைய வீடுகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கும்போது அல்லாஹ் வின் பாதையில் போரிடாமலிருக்க எங்களுக்கு என்ன (வந்தது)?" என்று கூறினர்.
அதாவது எங்களுடைய நாடுகள் கைப்பற்றப்பட்டுவிட்டன. எங்களுடைய பிள்ளைகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். (இந்நிலையில் அல்லாஹ் வின் பாதையில் நாங்கள் எப்படி போரிடாமல் இருப்போம்? அவசியம் போரிடுவோம்) என்று கூறினர்.
அல்லாஹ்  கூறுகிறான்: ஆனால், அவர்களுக்குப் போர் கடமையாக்கப்பட்டபோது அவர்களில் சிலரைத் தவிர மற்றவர்கள் (போர் புரியாமல்) பின்வாங்கிவிட்டனர். "அல்லாஹ்  அநியாயக்காரர்களை அறிந்தவன் ஆவான்".
அதாவது தாம் அளித்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவர்களில் பெரும்பாலோர் போர் புரியாமல் கோழைத்தனமாகப் பின்வாங்கிவிட்டனர். அவர்களின் உண்மை நிலையை அல்லாஹ்  நன்கறிவான்.
